© ) 


தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 3.20 காசு 


க 


- 


TE 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 44 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 13 , 2013 
ஐப்பசி 27 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை அறிவிக்கைகள் . 


[ அரசாணை நிலை எண் 1 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் ( UD4(2) த் துறை , 2 ஜனவரி 2013 .) 


தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர மற்றும் நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35 / 1972 ) 10ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( c ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள், 
ஓசூர் புதிய நகர மேம்பாட்டுப் பகுதியில் சில கூடுதல் பகுதிகளை சேர்க்கக் கருதியிருப்பது மற்றும் 06 - 06 - 1979 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2ல் , 295 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2)/ வீ . வ ./ 3317 / 79 ஆம் 
எண்ணுள்ள வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை அறிவிக்கையில் பின்வரும் திருத்தம் செய்யக் கருதியிருப்பது பற்றி 
இதனால் அறிவிக்கிறார் . 

2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடைந்த நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் , பின்வரும் வரைவுத்திருத்தம் , மேற்சொன்ன 10 ஆம் பிரிவின் (4 ) உட்பிரிவின் கீழ் பரிசீலனைக்கு 
எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , அது தொடர்பாக , உள்ளூர் பகுதிகளிலுள்ள ஏதேனும் வசிப்பவர் அல்லது ஏதேனும் உள்ளூர் 
அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை 
அல்லது கருத்துரையை , தமிழ்நாடு அரசு , உரியவாறு பரிசீலிக்கும் என்னும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது 
கருத்துரை ஏதேனுமிருந்தால் , அதனை , எழுத்து மூலமாக அரசு செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 
மேற்சொன்ன அட்டவணைக்கு பதிலாக , கீழ்க்காணும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் : -- 

விவர அட்டவணை 


புதிய நகரத்தின் 

பெயர் 


புதிய நகரத்திற்கான இடத்தை அமைக்கிற பகுதி 
வருவாய்க் கிராமங்களின் எண் மற்றும் பெயர்கள் 


ஓசூர் 


ஓசூர் வட்டம் 
103 . சென்னாத்தூர் 
102 . ஓசூர் 

87 . ஜீஜீவாடி 
[ 1 ] | 


DTP - II -2 - 44 (T Sup ) - 1 


புதிய நகரத்தின் 

பெயர் 


புதிய நகரத்திற்கான இடத்தை அமைக்கிற பகுதி 
வருவாய்க் கிராமங்களின் எண் மற்றும் பெயர்கள் 


( 1) 


ஓசூர் 


28 . பேகப்பள்ளி 


30 . நல்லூர் 
88 . மூக்கோண்டபள்ளி 
90 . கொத்தகொண்டபள்ளி 
89 . மொத்தம் அகரஹாரம் 
92 . மத்திகிரி 
99 . ஒன்னலவாடி 
98 . அச்செட்டிப்பள்ளி 
93 . நாகொண்டபள்ளி 
91 . பூனப்பள்ளி 
80 . ஆவலப்பள்ளி 
52 . கொல்லப்பள்ளி 
50 . சொக்கநாதபுரம் 
27 . குஸ்தானபள்ளி 
25 . கோட்டப்பள்ளி 
01 . சேவகானபள்ளி 
02 . காகனூர் 
03 . சொக்கரசன்பள்ளி 
04 . கொடியாளம் 
05 . சிங்கசாதனபள்ளி 
06 . பெலத்தூர் 
07 . தின்னபள்ளி 
19 . கதிர்கானதிண்ணா 
20 . ஜோகிகலாசமனப்பள்ளி 
21 . லிங்காபுரம் 
15 . ஒட்டப்பள்ளி 
23 . பாகலூர் 
02 . ஈச்செங்கூர் 
32 . மூர்த்திகானதிண்ணா 
31 . ஜீமங்கலம் 
43 . எலுவப்பள்ளி 
81 . காளஹஸ்திபுரம் 
83 . விஸ்வநாதபுரம் 
106 . புகைந்தொத்தி 
107 . காரிபாசனபுரம் 
108 . பெத்தகுல்லு 


புதிய நகரத்தின் 

பெயர் 


புதிய நகரத்திற்கான இடத்தை அமைக்கிற பகுதி 
வருவாய்க் கிராமங்களின் எண் மற்றும் பெயர்கள் 


(2 ) 


ஓசூர் 


109 . சின்னகுல்லு 
110 . கெலவரப்பள்ளி 
111 . தட்டகானப்பள்ளி 
79 . மாரசந்திரம் 
77 . கெம்பாசந்திரம் 
33 . கனிமங்கலம் 
34 . தும்மனபள்ளி 
29 . கள்ளி அக்ரஹாரம் 
86 . அனுமேபள்ளி 
85 . கோவிந்தா அக்ரஹாரம் 
84 . சாந்தபுரம் அக்ரஹாரம் 
101 . நல்லிகாபெட்டம் அக்ரஹாரம் 
104 . தொரப்பள்ளி அக்ரஹாரம் 
100 . ரங்கபண்டிதா அக்ரஹாரம் 
117 . ஆலூர் 
105 . மோரனபள்ளி 
8 . போபாலபுரூரம் 
9 . தேவரிபள்ளி 
10 . பாலிகானபள்ளி 
11 . இடிபள்ளி 
12 . புரம் 
13 . ஆலூர் 
14 . வட்டிரிபள்ளி 
15 . ஒட்டபள்ளி 
16 . அலசாபள்ளி 
17 . பிச்சுகொண்டபள்ளி 
18 . முத்துக்கானபள்ளி 
35 . பட்டவாரப்பள்ளி 
36 . மல்லசந்திரம் 
37 . முகலாபள்ளி 
38 . அமுதுகொண்டபள்ளி 
39 . திம்மசந்திரம் 
40 . வானமங்களம் 
41 . கட்டிநாய்க்கன்தொட்டி 
42 . பேரிகை 
69 . அத்தி முகம் 
70 . மிடிதேபள்ளி 


புதிய நகரத்தின் 

பெயர் 


புதிய நகரத்திற்கான இடத்தை அமைக்கிற பகுதி 
வருவாய்க் கிராமங்களின் எண் மற்றும் பெயர்கள் 


( 1) 


ஓசூர் 


71 . நாரிகானபுரம் 
72 . கொலதாசபுரம் 
73/1,2, 3 நந்திமங்கலம் 
74 . ஆத்தூர் 
75 . படதேபள்ளி 
76 . நஞ்சாபுரம் 
78 . கள்ளிபுரம் 
94 . முத்துகானப்பள்ளி 
95 . பஞ்சாஷிபுரம் 
96 . மூகளுர் 
97 . கோபனப்பள்ளி 
112 . சித்தன்பள்ளி 
113 . காருப்பள்ளி 
114 . படமுத்தலை 
115 . முத்தாளி 
116 . ஆத்தூர் 
117/1. ஆலூர் காப்புவனம் 
117/2 ஆலூர் 
118 . பஸ்தாலப்பள்ளி 
119 . அடுவனபள்ளி 
120 . பலவனப்பள்ளி 
121 . சூடகொண்டபள்ளி 
122 . ஆலேநத்தம் 
123 . வெங்கடேசபுரம் 
124 . புக்க சாகரம் 
125 . அட்டகுறிக்கி 
126 . காமந்தொட்டி 
127 . சுப்பாகிரி 
128 . படகோட்டா 


129 . சானமாவு 


130 . தியாரனதுர்க்க ம் 
131 . துப்புகானபள்ளி 
137 . தோரிப்பள்ளி 
200 . சானமாவு காப்புவனம் 
201 . சானமாவு காப்புவனம் 


புதிய நகரத்தின் 

பெயர் 


புதிய நகரத்திற்கான இடத்தை அமைக்கிற பகுதி 
வருவாய்க் கிராமங்களின் எண் மற்றும் பெயர்கள் 


தேன்கனிக்கோட்டை 


7 . பெலகொண்டபள்ளி 
6 . கொமரனபள்ளி 
4 . சாத்தனூர் 
5 . கெம்பட்டி 
8 . கலுகொண்டபள்ளி 
9 . பெத்தமதகொண்டபள்ளி 
10 . தேவகானப்பள்ளி 
11 . மதகொண்டபள்ளி 
12 . சரகாபள்ளி 
13 . கொடியாலம் 
14 . தொகரை அக்ரஹாரம் 
53 . தண்டரை 
57 . ஆனேகொல்லு 
58 . ஜாகிர்காருபள்ளி 
59 . நாகப்பன் அக்ரஹாரம் 
60 . ஹொசபுரம் 
61 . கெலமங்கலம் 
62 . குந்துமாரனபள்ளி 
63 . பைரமங்கலம் 
64 . போடிச்சிபள்ளி 


கே . பணீந்திர ரெட்டி , 

அரசு செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை . 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 
[ அரசாணை நிலை எண் : 154 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் ( UD4(2) த் துறை , 20 ஜூன் 2013 .) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர மற்றும் நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35 /1972 ) 10ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
கிருஷ்ணகிரி உள்ளூர் அமைப்புத் திட்டப் பகுதியில் , கூடுதல் பகுதிகளை சேர்ப்பதற்கும் , 12 .06 . 1974 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இன் 313 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் 
துறையின் || (2)/ RUL/ 2893/74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை செய்வதற்கான அவருடைய நோக்கத்தை 
இதனால் அறிவிக்கிறார் . 


2 . இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன உள்ளூர் பகுதியிலுள்ள 
யாதொரு குடியிருப்பாளர் அல்லது உள்ளூர் அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் வரப்பெற்றால் , தமிழ்நாடு அரசு அதனை உரியவாறு கருதிப்பார்க்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , எழுத்து மூலமாக அரசு செயலாளர் , 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க 
வேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் அட்டவணைக்கு பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 

" அட்டவணை 


வருவாய் கிராமங்களின் எண்ணும் பெயர்களும் 


தொடர் 
எண் 


உள்ளூர் திட்டப் 
பகுதியின் பெயர் 


கிருஷ்ணகிரி 


70 . போகனபள்ளி 
89 . காட்டிகானபள்ளி 
119 . ஓரப்பம் 
68 . கல்லுகுரிக்கி 
67 . குண்டலப்பட்டி 
73 . பையான பள்ளி 
74 . கொண்டபள்ளி 
72 . கோட்டைப்பட்டி 
69 . காட்டினாயனபள்ளி 
88 . பெத்தன்பள்ளி 
87 . கங்கலேரி 
90 . தேவசமுத்திரம் 
91 . அகசிபள்ளி " 
92 . பெரியமுத்தூர் 


தங்ககலியபெருமாள் , 

அரசு செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் ( மொழிபெயர்ப்பு ) துறை . 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 
( அரசாணை நிலை எண் : 173, வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் (UD4(2)த் துறை , 3 ஜுலை 2013.) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர - நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35 /1972 ) 10ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
உதகமண்டலம் உள்ளூர் அமைப்புத் திட்ட பகுதியில் , கூடுதல் பகுதிகளை சேர்ப்பதற்கும் 10 - 4 - 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு 
அரசிதழின் பாகம் II , பிரிவு 2ல் , 115 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் 
II (2) RUL /2026/ 74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை செய்வதற்கான அவருடைய நோக்கத்தினால் இதனால் 
அறிவிக்கிறார் . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடைந்த 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன உள்ளூர் 
பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் வரப்பெற்றால் , தமிழ்நாடு அரசு அதனை உரியவாறு 
கருதிப்பார்க்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , எழுத்து மூலமாக 
அரசு செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு 
அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் அட்டவணைக்கு பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 

அட்டவணை 
தொடர் உள்ளூர் திட்டப் 

வருவாய் கிராமங்களின் எண்ணும் பெயர்களும் 
எண் பகுதியின் பெயர் 

( 3 ) 


த 


உதகமண்டலம் 


உதகமண்டலம் நகராட்சி 


உதகமண்டலம் வட்டம் 


1 . நஞ்சநாடு 
2 . கேத்தி 


3 . ஹல்லத்தி 


4 . கடநாடு 
5 . தும்மனட்டி 


6 . தூனேரி 
7 . தொட்டபெட்டா 


தங்ககலியபெருமாள் , 

அரசு செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் ( மொழிபெயர்ப்பு ) துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


